Kerala Gazette No . 49 dated 13th December , 2011 . 
PART I 


Section iii 


V 
GOVERNA 


> 


ENT OF KE 


IPITAL 


கேரள அரசு 
சட்ட (சட்டமியற்றல்- எ ) துறை 

அறிக்கை 


எண் 14666 /ச . இ . எ . 1/ 2010 /சட்ட ம் . திருவனந்தபுரம் , - 

2010 ஜூலை 31 
1932 சிராவணம் 9 . 


கேரள மாநில சட்டமன்றப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுத் 
தகவலுக்கென இதனால் பிரசுரம் செய்யப்படுகிறது . சட்டமன்றப்பேரவையால் 
நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2010 ஜூலை 3 - ம் தேதி ஆளுநரின் ஒப்புதல் 
கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநர் ஆணைப்படி , 


கெ . மதுசூதனன் நாயர் , 
சட்டத்துறை சிறப்பு செயலாளர் . 


2010 - ன் 11 - வது சட்ட 


ம் 


2010- ன் கேரள நிதி ஒதுக்கீடு (2 -வது எண் ) சட்டம் 

2010 ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கிய நிதி ஆண்டின் பணிகளுக்காக 
கேரள மாநில தொகுநிதியிலிருந்து சில தொகைகள் பின்வாங்குவதற்கு 
வகை செய்வதற்குரிய ஒரு சட்டம் . 


முன்னுரை. -- 2010 ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கிய நிதி ஆண்டின் 
பணிகளுக்காக கேரள மாநில தொகுநிதியிலிருந்து சில தொகைகள் 
பின்வாங்குவதற்கு வகை செய்யவேண்டியது தேவையாக இருப்பதால் ; 


இந்தியக்குடியரசின் அறுபத்தி ஒன்றாவது ஆண்டின் பின்வருமாறு 
சட்டமாக்கப்படட்டும் : 


1 . சுருக்கப்பெயர். இந்தச்சட்டம் 2010- ன் கேரள நிதி ஒதுக்கீடு 
( 2 - வது எண் ) சட்டம் என அழைக்கப்படலாம் . 


2 . 2010 ஏப்ரல் ஒன்றாம் தேதி தொடங்கிய நிதி ஆண்டிற்கு கேரள 
மாநில தொகுநிதியிலிருந்து 524, 48 , 79 , 34 , 000 ரூபாய் பின்வாங்குதல். - 2010 
ஏப்ரல் ஒன்றாம் தேதி தொடங்கிய நிதியாண்டில் அட்டவணை ( 2 )-வது 
கட்டத்தில் குறிப்பிடப்பட்ட பணிகளின் தேவைகள் தொடர்பான 
பல்வேறு செலவுகளை எதிர்கொள்வதற்கு , அட்டவணையின் (3 )- வது 
கட்டத்தில் குறிப்பிடப்பட்டதற்கு மிகாததும் மொத்தம் ஐம்பத்தி 
இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தியெட்டு கோடி எழுபத்தியொன்பது 
இலட்சத்தி முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் (இதில் 2010 ன் கேரள நிதி ஒதுக்கீடு 
( வாக்களிக்கப்பட்ட கணக்கு ) சட்டத்தின் ( 2010 - ன் 2- வது எண் சட்டம் ) 
2 -வது பிரிவில் கூறப்பட்டுள்ள பதினேழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி 
இரண்டு கோடி தொண்ணூற்றி மூன்று இலட்சத்தி பன்னிரெண்டாயிரம் 
ரூபாயும் உட்படும் வருவதுமான தொகைகள் கேரள மாநில தொகுநிதி 
யிலிருந்து கொடுக்கவும் விநியோகிக்கவும் செய்யலாம் . 


3 . நிதி ஒதுக்கீடு. இந்த சட்டத்தின் அடிப்படையில் கேரள மாநில 
தொகுநிதியிலிருந்து கொடுக்கவும் வினியோகிக்கவும் செய்வதற்கு அதிகாரம் 
நல்கப்பட்டுள்ள தொகைகள் குறிப்பிட்ட ஆண்டு தொடர்பாக 
அட்டவணையில் கூறப்பட்டுள்ள பணிகளுக்கும் தேவைகளுக்குமாக 
விநியோகிக்கப்படவேண்டும் . 


அட்டவணை 
( பிரிவுகள் 2 மற்றும் 3 பார்க்கவும் ) 


(1 ) 


( 2 ) 


( 3 ) 


மிகக்கூடாத தொகைகள் 


தேவை 
எண் 


பணிகளும் 
தேவைகளும் 


சட்டமன்றப் தொகுநிதியில் மொத்தம் 
பேரவையினால் கட்டணம் 
வாக்களிக்கப்பட்டது சுமத்தப்பட்டது 
ரூபாய் 

ரூபாய் 

ரூபாய் 


வருவாய் 


34,56 ,50 ,000 
265,55 , 58 ,000 


37 ,80 ,000 
59, 92 ,55,000 


34, 94 ,30, 000 
325 , 48 ,13 , 000 


வருவாய் 


44 , 09,93, 000 


I மாநிலசட்டப்பேரவை 

மாநில ஆட்சித் 
தலைவர்கள் , 
அமைச்சர்கள் , 
தலைமையிட 
அலுவலர்கள் 
நீதி நிர்வாகம் 
தேர்தல்கள் 
வேளாண்மை 
வருவாய் வரி மற்றும் 

விற்பனை வரி 
VI நிலவரி 

முத்திரைத்தாளும் 
பதிவும் 


வருவாய் 
வருவாய் 
வருவாய் 


220 ,80,11, 000 

78 ,15, 66, 000 
125, 36 ,18 , 000 


264, 90 , 04 ,000 

78 , 15 , 66 , 000 
126, 36 ,68 ,000 


50 , 000 


வருவாய் 


245 , 61, 45 , 000 


92 ,000 


245 ,62 , 37 , 000 


வருவாய் 


96,47,60 ,000 


96, 47 , 60 , 000 


(2 ) 


( 3 ) 


மிகக்கூடாத தொகைகள் 


தேவை 
எண் 


பணிகளும் 
தேவைகளும் 


சட்டமன்றப் தொகுநிதியில் மொத்தம் 
பேரவையினால் கட்டணம் 
வாக்களிக்கப்பட்டது சுமத்தப்பட்டது 
ரூபாய் 

ரூபாய் ரூபாய் 
96 ,05,92 , 000 

10,00,000 96, 15 ,92 ,000 
38 ,43, 35 ,000 

1 , 000 

38 , 43, 36 ,000 


VIII 


வருவாய் 
வருவாய் 


வருவாய் 


6061,48 ,44,000 


6061, 48 ,44,000 


எக்ஸைஸ் 
வாகனங்கள் மீதான 
வரி 
கடன்பொறுப்புகள் 
கருவூலமும் 
கணக்குகளும் 
மாவட்ட ஆட்சியும் 
பலவகையும் 
காவல் 


வருவாய் 
வருவாய் 


109, 27 ,44,000 
279 , 23,65 , 000 


109, 27 ,44 , 000 
280, 26 ,05, 000 


1 , 02 ,40 ,000 


XII 


5 ,21 , 000 


XIII 


வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 
வருவாய் 
மூலதனம் 


1149,52 , 24 , 000 

10 ,00, 02 , 000 

51,63,71,000 
206 ,53,18 ,000 

1 ,00 ,00 , 000 


சிறைகள் 
எழுதுபொருட்கள் , 
அச்சடி மற்றும் 
நிர்வாகப் பணிகள் 
பொதுப்பணி 


1149, 57 , 45, 000 
10 ,00 , 02 ,000 

51,63 ,71 ,000 
206,53, 28, 000 

1, 00 , 00 ,000 


XIV 


10,000 


XV 


வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 


824 ,41, 24 ,000 
2470,53,18, 000 
6017 , 98 ,56, 000 


60 , 00 ,000 
72 ,43,70 ,000 
10,76 ,76, 000 


825 , 01,24 ,000 
2542,96 ,88 ,000 
6028 ,75 , 32 ,000 


XVI ஓய்வூதியம் மற்றும் 

பலவகையும் 


XVII 


7 ,50 , 000 


7004,65 , 83, 000 

46 , 26 , 00 , 000 


7004 ,73, 33, 000 

46, 26 ,00 , 000 


XVIII 


15, 50 , 000 


XIX 
XX 


1730 ,57 , 77 , 000 

107 , 23, 00 , 000 
265 , 40 , 18 ,000 
598,58 , 37 , 000 
657 , 00 ,00 ,000 


1730 ,73 , 27 , 000 
107 , 23 , 00 , 000 
265, 40 ,18 , 000 
598 ,58 , 37,000 
657 , 00, 00 , 000 


XXI 


XXII 


கல்வி , விளையாட்டு , வருவாய் 
கலை மற்றும் 

மூலதனம் 
கலாச்சாரம் 
மருத்துவ உதவி மற்றும் வருவாய் 
பொதுமக்கள் சுகாதாரம் மூலதனம் 
குடும்ப நலம் 

வருவாய் 
குடிநீர் விநியோகம் வருவாய் 
மற்றும் துப்புரவு 

மூலதனம் 
வீடுகட்டுமானம் 

வருவாய் 

மூலதனம் 
நகரமேம்பாடு 

வருவாய் 

மூலதனம் 
தகவல் மற்றும் 

வருவாய் 
விளம்பரம் 
தொழில் மற்றும் 

வருவாய் 
தொழிலாளர் நலம் மூலதனம் 
அட்டவணைசாதி / 

வருவாய் 
பழங்குடியினர் 

மூலதனம் 
பிற பிற்பட்ட 
பிரிவுகளின் நலன் 
உட்பட சமூக நலன் 
இயற்கைச்சீற்ற 

வருவாய் 
மீட்பு நடவடிக்கை 
கூட்டுறவு 

வருவாய் 
மூலதனம் 


154,72 ,65 , 000 

22 ,43,60 , 000 
932 ,16 ,71,000 

3,50 , 00 ,000 
27 ,72 ,79, 000 


154 , 72 , 65 , 000 
22 ,43 ,60 ,000 
932 ,16,71 ,000 

3,50 , 00 , 000 
27,72,79,000 


XXIII 


XXIV 


366 , 38 , 25 ,000 

4 ,00 , 01 ,000 
844 ,40 ,05, 000 

91,46 ,80 ,000 


366, 38 , 25 , 000 

4 ,00 ,01,000 
844 , 40 , 05 ,000 

91 ,46 ,80, 000 


XXV 


XXVI 


207 , 81, 99 , 000 


207 ,81,99, 000 


XXVII 


116 , 63 , 05 ,000 
69, 03 , 49,000 


116 , 63 , 05 , 000 
69 , 03 , 49 , 000 


( 2 ) 


( 3 ) 


மிகக்கூடாத தொகைகள் 


தேவை 
எண் 


பணிகளும் 
தேவைகளும் 


சட்டமன்றப் தொகுநிதியில் மொத்தம் 
பேரவையினால் கட்டணம் 
வாக்களிக்கப்பட்டது சுமத்தப்பட்டது 
ரூபாய் 

ரூபாய் 

ரூபாய் 


60 ,97 , 77 , 000 

34,06 ,000 


60 ,97 , 77 , 000 

34 ,06 , 000 


1,50 , 000 | 


XXVIII பலவகை பொருளாதார வருவாய் 
பணிகள் 

மூலதனம் 
XXIX விவசாயம் 

வருவாய் 

மூலதனம் 
XXX உணவு 

வருவாய் 

மூலதனம் 
XXXI கால்நடை பராமரிப்பு 

வருவாய் 

மூலதனம் 
XXXII பால்பண்ணை 

வருவாய் 
XXXIII மீன்பிடிப்பு 

வருவாய் 

மூலதனம் 
XXXIV வனம் 

வருவாய் 

மூலதனம் 
XXXV பஞ்சாயத்து 

வருவாய் 
மூலதனம் 


973, 28 , 06,000 
115 ,71 ,70 ,000 
194 ,79, 70 ,000 

35 ,94, 48 , 000 
263, 97 ,06 ,000 

8 ,75, 00, 000 


973 ,28 , 06 ,000 
115 ,73, 20 , 000 
194, 79,70 , 000 

35 ,94 ,48, 000 
263,97, 06 , 000 

8, 75 ,00 ,000 


58,75 , 20 , 000 


58,75 ,20, 000 


3, 00 , 000 


97 ,80 ,77 , 000 
79,86 ,00, 000 
258,19 ,79, 000 

19,17 , 00 , 000 
138,54 ,79 ,000 
20 , 00 , 00 ,000 


97, 80,77 ,000 
79, 86 ,00 ,000 
258, 22 ,79,000 

19,17 ,00 ,000 
138 ,54, 79, 000 
20 , 00, 00 , 000 


XXXVI 


சமூகவளர்ச்சி 


285 , 46,11 ,000 

4 ,50 ,00 , 000 
291, 07 , 25 ,000 
329 , 92 , 00 ,000 


XXXVII தொழிற்சாலைகள் 


XXXVIII நீர்ப்பாசனம் 


11, 04, 000 
36 , 29, 000 


XXXIX 


XL 


மின்திட்டங்கள் 
துறைமுகங்கள் 


வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 
வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 


233 ,43 ,22 ,000 
303 ,63, 72 ,000 

68,44 ,000 
28 , 22 ,54 , 000 
164, 42 , 00 , 000 

34 ,48 ,74, 000 
260 , 27 ,01 ,000 
104, 94, 39, 000 

30 ,72 , 00 , 000 
2696 , 49 , 05 ,000 


285 ,46 ,11 ,000 

450 , 00 , 000 
291 ,07 , 25 ,000 
329, 92 , 00 ,000 
233,54,26 ,000 
304 ,00 ,01, 000 

68,44 ,000 
28 , 22,54 ,000 
164 ,42 , 00 ,000 

49,51,74 , 000 
260 , 27 , 01,000 
104, 94 ,39 , 000 

30,72 ,00 ,000 
2696 , 49 , 05 , 000 


XLI போக்குவரத்து 


15 , 03 , 00 , 000 


XLII 


சுற்றுலா 


XLIII 


மூலதனம் 


12351, 09 , 91, 000 


12351,09, 91 ,000 


நஷ்டயீடு அவகாசம் 
கைமாறுதல் 
பொதுக்கடன் திருப்பி 
அளித்தல் 
பலவகை கடன் 
மற்றும் முன்னீடு 
சமூகபாதுகாப்பு 
மற்றும் நலன் 


XLV 


மூலதனம் 


57,36 ,80 ,000 


57 ,36, 80, 000 


XLVI 


வருவாய் 
மூலதனம் 


1104, 72 ,51,000 

2 , 39,99 ,000 


1104, 72 ,51,000 

2 ,40 ,00 , 000 


1 , 000 


மொத்தம் 


33831,03,26, 000 


1877 ,76 ,08,000 52448,79,34, 000 


